Kerala Gazette No. 8 dated 24th February , 2015 . 
PART I 


Section iii 


GOVERN 


* பொ 


NMENT OF 


OF KERALA 


சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 3883/ச . இ . எ . 1/2014 /சட்ட 


ம் . 


2014 பிப்ரவரி 22 
திருவனந்தபுரம் , - 

1189 கும்ப ம் 10 / 
1935 பால்குணம் 3 . 


கேரள மாநில சட்டமன்ற பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2014 பிப்ரவரி 20 - ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


எஸ் . கிரிஜா தேவி , 
சட்டத்துறை கூடுதல் செயலர் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் ( பொறுப்பு) 


2014 - ன் சட்ட 


ம் எண் 22 


2014 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு (11 - வது எண் ) சட்டம் 


2009 மார்ச் 31- ம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டின் சில பணிகளுக்காக 
அந்த வருடத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகைகளில் கூடுதலாக செலவு 
செய்த தொகைகளை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 
நிதி வினியோகம் செய்வதற்காக அதிகாரப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்வதற்குரிய 
ஒரு சட்டம் . 


முன்னுரை. - 2009 மார்ச் 31- ம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டில் சில 
பணிகளுக்காக அந்த வருடத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகைகளில் 
கூடுதலாக செலவு செய்த தொகைகளை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து நிதி வினியோகம் செய்வதற்கு அதிகாரப்படுத்துவதற்காக 
ஏற்பாடு செய்வது தேவையாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படுகிறது : 


1 . சுருக்கப்பெயர் . இந்தச் சட்டம் 2014 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( 11 -வது எண் ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2009 மார்ச் 31- ம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டின் சில கூடுதல் 
செலவுகளை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து 
103 ,56 ,86 , 092 ரூபாய் வழங்குதல் . - அட்டவணையில் 2 -வது கட்டத்தில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் சம்மந்தப்பட்டு 2009 மார்ச் 31 - ம் தேதி 
முடிவடைந்த நிதி ஆண்டில் அந்த பணிகளுக்காக அந்த வருடத்திற்கு 
ஒதுக்கப்பட்ட தொகைக்கு கூடுதலாக செலவு செய்த தொகைகளை எதிர்கொள் 
வதற்காக அட்டவணையில் ( 3)-வது கட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்தம் 
நூற்றி மூன்று கோடி ஐம்பத்தியாறு இலட்சத்தி எண்பத்து ஆறாயிரத்தி 
தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வருகின்ற தொகை கேரள மாநில தொகுநிதியி 
லிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் அதிகாரப்படுத்தப்பட்டு இருந்ததாக 
கருதப்படவேண்டும் . 


3 . நிதி வினியோகம் . இந்தச்சட்டத்தின் கீழ் கேரள மாநில தொகுநிதி 
யிலிருந்து வழங்கவும் , வினியோகிக்கவும் அதிகாரப்படுத்தப்பட்டதாக 
கருதப்படுகின்ற தொகைகள் 2009 மார்ச் 31- ம் தேதி முடிவடைந்த நிதி ஆண்டு 
சம்மந்தப்பட்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளுக்கும் , 
தேவைகளுக்கும் வினியோகம் செய்யப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது . 


50 


அட்டவணை 


(பிரிவுகள்2மற்றும்3பார்க்க 


வும்) 


(1) 


(2) 


(3) 


தேவை எண் 


பணிகளும் தேவைகளும் 


அதிகரித்ததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில் பேரவையினால்கட்டணம் வாக்களிக்கப்பட்டதுசுமத்தப்பட்டது (ரூபாய்) 

(ரூபாய்) 


மொத்தம் 


(ரூபாய்) 


வருவாய் 


3,54,86,464 


3,54,86,464 


VIIமுத்திரைத்தாள்களும் 

பதிவும் IX வாகனங்கள் 

மீதானவரி 
XIIகாவல் 


வருவாய் 


24,22,867 


24,22,867 


28,37,441 19,86,814 


28,37,441 19,86,814 


வருவாய் மூலதனம் வருவாய் மூலதனம் 


99.22,90,290 


99,22,90,290 


XVபொதுப்பணி XXXVIIIநீர்பாசனம் 


6,62,216 


6,62,216 


மொத்தம் 


103,50,23,876 


6,62,216 


103,56,86,092 


